தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No . TN/ CCN / 467/ 2009- 11 . 
[ விலை : ரூ . 0 .80 காசு . 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


பமை 


யே வெல்லு 


வலும் 


எண் 36 ] 


சென்னை , புதன்கிழமை , செப்டம்பர் 16 , 2009 
ஆவணி 31 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 


பகுதி VI - பிரிவு 1இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975ஆம் ஆண்டு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44(4 ) - ன்கீழ் செயல்படாத சங்கத்தினை 
சங்கங்கள் பதிவேட்டிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . எண் 9489/இ1/2008 .) 
சங்க விவரம் : 


சங்கப் பதிவு எண் . 


சங்கப் பெயர் 


முகவரி . 


150 / 2000 


மனித உரிமைக் கழகம் 


14/ 41 , மேல்மாடி , குட்செட் தெரு , 

மதுரை - 1 . 


மதுரை ( தெற்கு) , 
2009 ஆகஸ்ட் 17 . 


சே . அண்ணாமலை , 
மாவட்டப் பதிவாளர் ( நிர்வாகம்) , 
(உதவிப் பதிவுத்துறைத்தலைவர் நிலையில்) . 


1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப் பிரிவு 137(2)(b )- ன்கீழ் TR ( H )81 K . பரமத்தி 
நெசவாளர் கூட்டுறவுச் சங்கத்தினைக் கலைத்தல் மற்றும் கலைத்தல் அலுவலரை நியமனம் செய்தல் பற்றிய 

அறிவிக்கை. 


(ந . க . 411/ 2008/சி .) 


1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் ( 30வது சட்டம் ) பிரிவு 137(2 ) (b) - யின்கீழ் TR ( H )81 K . பரமத்தி 
நெசவாளர் கூட்டுறவு சங்கம் கலைத்து கரூர் கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரால் ஆணையிடப்படுகிறது . 

மேலும் 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் (30வது சட்டம்) பிரிவு 138(1) ன்படி திருச்சிராப்பள்ளி மாவட்ட 
மத்திய கூட்டுறவு வங்கியின் கைத்தறி அலுவலர் ( கலைத்தல்) ஐ கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்படுகிறது . 


ட்டி . கே . ஏகாம்பரம் , 
உதவி இயக்குநர் , கைத்தறி மற்றும் துணிநூல் . 


கரூர் , 
2009 ஆகஸ்ட் 2 . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 
DTP - VI- 1 ( T - Sup .) ( 36 ) - 1 


